தபோயஜ்ஞ னாதி சுத்த புத்தி: 
விரக்தோ ந்ருபாதே: பதே துச்சபுத்யா। 
பரித்யஜ்ய ஸர்வம்‌ யதாப்நோதி தத்வம்‌ 
பரம்‌ ப்ரஹ்ம நித்யம்‌ ததேவாஹமஸ்மி ॥! 
தவம்‌, யஜ்ஞம்‌, தானம்‌ முதலியவற்றால்‌ தூய்மை பெற்ற 
புத்தியுள்ளவனும்‌, அது இகழத்தக்கது என்ற எண்ணத்தால்‌ அரசுப்‌ 
பதவியைக்‌ கூட வெறுத்து ஒதுக்கியவனும்‌, எல்லா வற்றையும்‌ 
துறந்து எந்த உண்மை நிலையைப்‌ பெறுகிறானோ அந்த 
பரப்ரஹ்மமாகவே நான்‌ (அத்மா) உள்ளேன்‌. 
(2), 
<aTg TP Fale aT 
YAINTET Hed fare TATU 
வம ப நத ப 
181 1 
தயாலும்‌ குரும்‌ ச்தவ்ம்ற்ஷ்ட்‌ ம்‌ ப்ரசாந்தம்‌ 
ஸ்மாராத்ய மத்யா விசார்ய ஸ்வரூபம்‌ । 
யதாப்நோதி தத்வம்‌ நிதித்யாஸ்ய விதவான 
பரம்‌ ப்ரஹ்ம நித்யம்‌ ததேவாஹமஸ்மி ॥! 
தயை பொருந்தியவரும்‌, ப்ரஹ்ம விசாரத்தில்‌ திளைத்த 
வரும்‌, அமைதி கொண்டவருமான குருவை ஆராதித்து தனது 
புத்தியைக்‌ கொண்டு ஆத்ம ஸ்வரூபத்தை ஆராய்ந்து அறிவாளி 
யானவன்‌ தத்வத்தை தியானித்து எந்த நித்யமான பர்ப்ரஹும்‌ 
நிலையையடைகிறானோ அதே ப்ரஹ்மமாக நான்‌ (ஆத்மா) 
உள்ளேன்‌. 


2 


(3) 
TaTrARG TPIT 
 Nealliei TaTEN Il 
ஸ்தானந்த ரூபம்‌ ப்ரகாச ஸ்வரூபம்‌ 
நிரஸ்தப்ரபஞ்சம்‌ பரிச்சேதஹீநம்‌ । 
அஹம்‌ ப்ரஹ்ம வருத்யேக கம்யம்துர்யம்‌ 
பரம்ப்ரஹ்ம நித்யம்‌ ததேவாஹமஸ்மி ॥ 


எது ஆனந்த வடிவமானதோ, ஒளி மயமானதோ, ப்ரபஞ்‌ 
சத்தை நீக்யெது எதுவோ, அளவுக்குட்படாதது எதுவோ, அஹம்‌ 
ப்ரஹ்ம” என்ற மனோவ்ருத்திக்கு மட்டுமேவசப்பட்டது எதுவோ, 
துர்ய பரப்ரஹ்மமான அதுவாகவே அத்மாஉள்ளது. 
(4) 
qT Tid fas we 
[q7E © ue TATA | 
oN Need ASATERRN Il 


யதஜஞானதோ பாதி விச்வம்‌ ஸமஸ்தம்‌ 
விநஷ்டம்ச ஸத்யோ யதாத்மப்ரபோதே । 
மனோவாகத்தம்‌ விசுத்தம்‌ விமுக்தம்‌ 
பரம்‌ ப்ரஹ்ம நித்யம்‌ ததேவாஹமஸ்மி ॥ 
எந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளாதபொழுது இந்த 
உலகம்‌ உள்ளதுபோலத்‌ தோன்றுகிறதோ, எந்த ஒரு ஆத்ம 
ஜ்நானத்தால்‌ உள்ளதாகத்‌ தோன்றிய உலகும்‌ இல்லையென 
ஆயிற்றோ மனம்‌, வாக்குகளுக்கு அப்பாற்பட்டு தூய்மையும்‌, 
சுதந்தரமும்‌ கொண்ட அதே ஆத்மாவாக நான்‌ இருக்கிறேன்‌. 


6 


U¥ NE] frei TEE Il 


நிஷேதேக்ருதே நேதி நேதீதிவாக்ய: 

ஸமாதி ஸ்திதாநாம்‌ யதாபாதி பூர்ணம்‌ | 
அவஸ்தாத்ரயாதீத மத்வைத மேகம்‌ 

பரம்‌ பரஹ்ம நிதயம்‌ ததேவாஹ மஸ்மி ॥ 


இல்லை இல்லை என்ற வாக்யங்களால்‌ தடை செய்யப்‌ 
பட்ட பொழுது சமாதியில்‌ இருக்கும்‌ யோகிகளுக்கு தான்‌ 
பூர்ணமாயும்‌ மூன்று அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டதாயும்‌, 
ஒன்றேயாயும்‌ இருக்கிற பரம்பொருளாய்‌ இருக்கிறதோ 
அதுவாகவே நான்‌ (ஆத்மா) இருக்கிறேன்‌. 

(6) 
qa: qa fag 
Yad Teed TTT TAT | 


x Hef TEEN ll 
யதானந்த லேசை: ஸமானந்திவிச்வம்‌ . 


யதாபானஸத்வே ததாபாதி ஸர்வம்‌ । 
யதாலோகநே ரூபமன்யத்ஸமஸ்தம்‌ 
பரம்ப்ரஹம நிதயம்‌ ததேவாஹமஸ்மி ॥ 


எதன்‌ ஆனந்தத்‌ துளிகளுக்கு ஈடானதோ இந்த உலகம்‌, 
எதன்‌ தேற்றம்‌ இருந்தால்தானோ அந்த லோகம்‌ முழுதும்‌ 
தோற்றம்‌ பெறுநறெதோ, எதன்‌ பார்வையில்‌ மற்றெல்லா 
ரூபங்களும்‌ ரூபங்களாகின்றனவோ அதே நித்ய - பர்ப்ரஹ்ம 
ஸ்வரூபமாக நான்‌ (ஆத்மா) உள்ளேன்‌. 
/ 


அநந்தம்‌ விபும்‌ நிர்விகல்பம்‌ நிர்ஹம்‌ 

சிவம்‌ ஸங்கஹீதம்‌ யதோங்கார கம்யம்‌। 
நிராகார மத்யுஜ்வலம்‌ ம்ருத்யுஹீநம்‌ 
பரம்‌ ப்ரஹ்ம நித்யம்‌ ததேவாஹமஸ்மி।। 


எந்த பரப்ரஹ்மம்‌ அளவுகடந்ததோ, எங்கும்‌ வியா 
பித்ததோ, விகல்பங்களும்‌, எதிர்பார்ப்புகளும்‌ இல்லாததோ, 
வடிவமில்லாததாயினும்‌ மிகப்ரகாசமான ஓங்காரத்தின்‌ பொரு 
ளாய்‌ மூப்பும்‌ முடிவும்‌ இல்லாததோ அதே ப்ரஹ்மமாக ஆத்மா 
உள்ளது. 


யதாநனந்தஸிந்தெள நிமக்கன: புமான ஸ்யாத்‌ 
அவித்யாவிலாஸ: ஸமஸ்த ப்ரபஞ்ச:। 
ததா ந ஸ்புரத்யத்புதம்‌ யந்நிமித்தம்‌ 
பரம்ப்ரஹ்ம நித்யம்‌ ததேவாஹமஸ்மி। 
எந்த பரம்பொருளின்‌ ஆனந்த கடலில்‌ மனிதன்‌ மூழ்கித்‌ 
திளைக்கும்‌ பொழுது இந்தப்ரபஞ்சம்‌ முழுவதும்‌ அவித்யையின்‌ 
வெளிப்பாடாக இருக்குமோ, எதைச்‌ சார்ந்த வியத்தகுநிலையும்‌ 
அப்பொழுது பளிச்சிடாதோஅதே பரப்ரஹ்மஸ்வரூபமாக நான்‌ 
(ஆத்மா) உள்ளேன்‌. 


ஸ்வரூபானு ஸந்தானரூபாம்‌ ஸ்துதிம்ய: 
படேதாதராத்‌ பக்திபாவோ மனுஷய:। 

ச்ருணோதீஹ வாநித்ய முத்யுக்த சித்தோ 
பவேத்‌ விஷ்ணுரத்ரைவ வேதப்ரமாணாத்‌।। 


இந்த ஸ்வரூபானுஸந்தானம்‌ என்ற ஸ்துகின்ய எவன்‌ 
பக்தியுடன்‌ படிக்கறானோ, அல்லது கேட்கறானோ அவன்‌ 
இங்கேயே இறைத்தன்மையைப்‌ பெறுகிறான்‌ இது வேதம்‌ கூறும்‌ 
நெறியாகும்‌. 
ஸ்வரூபாணு ஸத்தானாஷ்டகம்‌ முற்றிற்று 


